NOVEMBER/DECEMBER 2025 


CSTA44/BSTA44 — படைப்பிலக்கியமும்‌, 
மொழிபெயர்ப்பும்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


2. 


3. 


4. 


5. 


6. 


10. 


பகுதி அ — (10 X 2 = 20 மதிப்பெண்கள்‌) 


ணில்‌ அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 


ன்‌ 
{al ai S 
EIRON |S 
oe. குறள்‌ வெண்பா - இலக்கணம்‌ தருக. 
Cis 


இணைக்குறள்‌ ஆசிரியப்பா என்றால்‌ என்ன? 

“சென்ரியு' - கவிதை குறிப்புத்‌ தருக. 

“வேசம்‌” - என்ற தலைப்பினில்‌ புதுக்கவிதை தருக. 
பெண்‌ சிறுகதை எழுத்தாளர்கள்‌ இருவரைக்‌ குறிப்பிடுக. 
“சிறுகதை தந்தை' - யார்‌? 

முழு நாடகம்‌ - எத்தனை அங்கங்களை உடையது? 
ஓரங்க நாடகம்‌ எத்தனை அங்கத்தைக்‌ கொண்டது? 


மொழிப்‌ பெயர்ப்பினால்‌ ஏற்படும்‌ பயன்‌ இரண்டினைக்‌ 
கூறுக. 


Document’ - தமிழாக்கம்‌ செய்க. 


8899 


பகுதி ஆ-- (5 x 5- 25 மதிப்பெண்கள்‌) 
கீழ்க்காணும்‌ வினாக்களுக்கு ஒரு பக்க அளவில்‌ விடை தருக. 
11. (அ) நிலைமண்டில ஆசிரியப்பா” - குறிப்பு வரைக. 
(அல்லது) 
(ஆ) இன்னிசை வெண்பா - பொருள்‌ தருக. 
12. (அ) புதுக்கவிஞர்கள்‌ பற்றிச்‌ சுருக்கி எழுதுக. 


(அல்லது) 


(ஆ) நினைவுகளின்‌ நிழல்‌' - என்ற தலைப்பைப்‌ 


பயன்படுத்தி புதுக்கவிதை புகை. 
18. , (அ) 'வேனில்‌'- என்ற தலைப்பினில்‌ சிறுகதை எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) சிறுகதைப்‌ படைப்பாளர்கள்‌ குறித்து விளக்கி 
எழுதுக. 


14. (அ 


“காற்றின்‌ குரல்‌' - என்ற தலைப்பை ஓட்டி ஓரங்க 
நாடகம்‌ புகை. 


(அல்லது) 


(ஆ) “மனித நேயம்‌' - ஓரங்க நாடகம்‌ எழுதுக. 


2 3899 


Therefore all the Divisional Engineers are 
directed to pay their personal attention on all the 
pending cases. All the applications pending for 
more then a year shall be treated as urgent and 


connection must be effected before 31.8.2013 


Periodical reports must be submitted every month 


(Sd) Secretary 
TNSEB 


6 3899 


15. (அ) மொழிப்பெயர்ப்பு : 


Sub: College Aided - Maximum 


strength Relaxation 


Ref: G.O. MS No : 2263 Education 
19.12.2011 


லட்‌ In continuation of orders issued in the 


4 10.0. first cited, the Government direct 
Sf 


' that the rule stipulating minimum 
strength of students in a course in 
aided colleges for eligibility for 
assessment of grant be relaxed in 
deserving cases, so that the services of 
teachers as on 26.2.2012 are not 
terminated on the ground of 
uneconomic strength. This order will be 


reviewed every year. 


Commissioner to Government 


(அல்லது) 


3 9899 


Finalisation of application for final 
withdrawal Fund 
accumulations — certain instrument 


(ஆ) Sub: 
of Provident 


issued. 


Tt is absolutely necessary that the 
latest account slips for final withdrawals 
should be forwarded to the Accountant 
General four months before the date of 
retirement soon after the stoppage of 
subscription as per General Provident Fund 
rules. So that the retiring employees could 
benefit of their savings 
immediately after superannuation. 


derive the 


Director of School Education 


பகுதி இ-- (3 x 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்களுள்‌ எவையேனும்‌ மூன்றனுக்கு 


விடையெழுதுக. 
“பா” என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளை கூறி விளக்குக. 


“கனவு உலகம்‌ என்ற தலைப்பைப்‌ பயன்படுத்தி 


இருபது வரிகளில்‌ புதுக்கவிதை புகை. 


4 3899 


18. 


19. 


20. 


*நிழல்‌' என்ற தலைப்பில்‌ சிறுகதைப்‌ படைக்க. 
“வாடிவாசல்‌' - எனும்‌ தலைப்பில்‌ ஓரங்க நாடகம்‌ 
படைக்க. 

மொழிப்பெயர்ப்பு : 


OFFICE ORDERS 


The Tamil Nadu State Electricity Board Chennai 
Chennai 
Office order No. 122 
Dated : 8.9.12 


A large number of complaints have been 
received from the agriculturists in connection with 
giving connection to their irrigation wells. It is 
reported that the engineers take two to three 
years to give electrical connections. The situation 
is alarming. The Board wishes to give top priority 


to the agricultural sector. 


5 3899 


